Kerala Gazette No . 23 dated 5th June , 2012 . 
PART I 


Section iii 


GOVERN 


தேவைo 


பம் 


OF KERA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - டி ) துறை 
அறிக்கை 

2011 மார்ச் 18 
எண் 3449 / சட்டம் டி3/ 2011 / சட்டம் . திருவனந்தபுரம் , 

1932 பல்குணம் 27 . 


2011 மார்ச் மாதம் 17ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர் , 
சிறப்புச்செயலாளர் (சட்டம்). 


2011- ன் அவசரச்சட்ட 


ம் எண் 31 


2011 - ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் (விளையாட்டு 
குழுக்கள் தொடர்பான கூடுதல் செயல்பாடுகளுக்காக ) 

உருவாக்கப்பட்ட அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


விளையாட்டு குழுக்களின் கீழ் உள்ள செயல்பாடுகளை பொறுத்து கேரள 
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மேலும் பல கூடுதல் பொறுப்புகள் உபயோகிப்பதற்கு 
ஒப்பந்தம் செய்வதற்கான ஒரு அவசரச்சட்டம் . 


G . 21 /2012/DTP. 


முகவுரை - 2010- ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் (விளையாட்டு குழு 
தொடர்பான கூடுதல் செயல்பாடுகளுக்காக ) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 28 ) 
2010 ஜூன் 12ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப் 
பட்டிருந்ததாலும் ; 

2010 ஜூன் 28ஆம் தேதி தொடங்கி 2010 ஜூலை 29ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்கூறிய 
அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டு 
வருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2010 - ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் (விளையாட்டு குழு தொடர்பான 
கூடுதல் செயல்பாடுகளுக்காக ) அவசரச்சட்டம் ( 2010- ன் 42 ) 2010 ஆகஸ்ட் 
8ஆம் தேதி கேரள ஆளுநர் விளம்பரம் செய்திருந்தபடியாலும் : 

2010 டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கி 2011 ஜனவரி 3ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வைத்து 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையின் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் 
செய்வதற்கும் , நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2011 - ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் (விளையாட்டு குழு தொடர்பான 
கூடுதல் செயல்பாடுகளுக்காக ) அவசரச்சட்டம் ( 2011- ன் 16 ) 2011 ஜனவரி 22ஆம் 
தேதி கேரள ஆளுநரால் விளம்பரம் செய்திருந்தபடியாலும் ; 

2011 பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கி 2011 பிப்ரவரி 24ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வைத்து 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையின் ஒரு சட்டம் 
கொண்டுவருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு ( 2)- ன் , 
துணைஉட்பிரிவு ( எ ) - ன் அடிப்படையில் 2010 - ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷன் (விளையாட்டு குழு தொடர்பான கூடுதல் செயல்பாடுகளுக்காக ) 
அவசரச்சட்டம் (2011- ன் 16 ) 2011 மார்ச் 18ஆம் தேதி அமலில் இருந்து 
நின்றுவிடுவதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப் பேரவை கூட்டத் தொடரில் இல்லாமல் 
இருப்பதாலும் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கத்தேவையான சூழ்நிலை 
தற்போது உள்ளது என்று கேரள ஆளுநர் புரிந்துகொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு ( 1)- ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது : -- 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1) இந்த அவசரச்சட்டம் 2011 - ன் 
கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் (வினளயாட்டு குழு தொடர்பான கூடுதல் 
செயல்பாடுகளுக்காக ) அவசரச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

(2 ) இந்த சட்டம் அரசிதழ் அறிக்கை வழியாக அரசு நிர்ணயம் 
செய்யும் தேதியில் அமலுக்கு வரும் . 

2 . விளக்கங்கள் . இந்த அவசரச் சட்டத்தில் சந்தர்ப்பம் பிற வகையில் 
தேவைப்படாதபட்சத்தில், -- 

( எ ) “ விளையாட்டு குழுமம் " எனில் , 2000 - ன் கேரள விளையாட்டு 
சட்டம் ( 2001- ன் 2 ) பிரிவு 3 , பிரிவு 9 மற்றும் பிரிவு 15 - ன் அடிப்படையில் 
உருவாக்கப்பட்ட மாநில விளையாட்டு குழுமங்களும் , மாவட்ட விளையாட்டு 
குழுமங்களும் , மாநகர விளையாட்டு குழுமங்களும் , நகராட்சி விளையாட்டு 
குழுமங்களும் , கிராம விளையாட்டு குழுமங்களும் என்று பொருள்படும் ; 

( பி ) " பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எனில் , “ கேரள பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷன் என்று பொருள்படும் ; 

(C ) “ சர்வீஸஸ் எனில் , விளையாட்டு குழுமத்தின் கீழ் வரும் சர்வீஸஸ் 
என்று பொருள்படும் ; 

3 . கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் பணிகள் : - மாநில விளையாட்டு 
குழு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் ஆலோசனை செய்யலாம் . 


( எ ) மாநில விளையாட்டு குழு மற்றும் மாவட்ட விளையாட்டு 
குழுக்களின் செயலாளர்கள் தவிர பிற விளையாட்டு குழுமத்திலுள்ள 
அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் நியமனம் தொடர்பான அனைத்து 
காரியங்களிலும் : 


( பி ) மாநில விளையாட்டு குழுமத்தினுடையவும் , மாவட்ட 
விளையாட்டு குழுமத்தினுடையவும் செயலாளர்கள் தவிர விளையாட்டு 
குழுமங்களின் பணியிடங்களுக்கு நேரடியாக உள்ள நியமனம் வழி நியமனம் 
நடத்துவதற்காக கடைபிடிக்கவேண்டிய கொள்கைகளின் மீதும் அத்தகைய 
நியமனத்திற்கான விண்ணப்பதாரர்களுடைய தகுதி சம்பந்தப்பட்டும் : 


எனில் , மாநில விளையாட்டு குழுமத்தில் , விளையாட்டிலும் மற்றும் 
விளையாட்டு போட்டிகளிலும் திறமை உடையவர்களை நேரடியாக பணி 
நியமனம் செய்வதற்கென்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணியிடங்களின் 
காலியிடங்களுக்கு நபர்களை நியமிப்பது சம்பந்தப்பட்டு 1ஆம் துணைப்பிரிவில் 
கூறப்பட்டுள்ள எந்த ஒரு செயல்களை பொறுத்தும் பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷனுடன் கலந்தாலோசிக்க தேவையில்லை ; 

(2 ) (1) ஆம் துணைப்பிரிவின் படி ஒரு காரியம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் 
கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய இடத்தில் கமிஷன் அந்த காரியத்தில் 
மாநில விளையாட்டு குழுமத்திற்கு ஆலோசனை செய்ய வேண்டியதாகும் ; 

(3 ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் மாநில விளையாட்டு குழுமத்திற்கும் 
இடையில் (1) ஆம் துணைப்பிரிவின்படி உள்ள ஒரு காரியத்தில் ஏதேனும் 
கருத்து வேறுபாடு உள்ள பட்சத்தில் மாநில விளையாட்டு குழுமம் 
அந்த காரியம் அரசாங்கத்திற்கு அனுப்ப வேண்டியதும் , அதன் மீதான 
அரசாங்கத்தின் தீர்மானம் இறுதியானதாகவும் இருக்கும் ; 

ஆனால் , அரசாங்கம் , பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் ஆலோசனைக்கு 
எதிராக ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு முன்பு அந்த காரியம் பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷனுக்கு அனுப்பப்பட வேண்டியதாகும் ; 

4 . சட்டங்கள் உருவாக்குவதற்கான அதிகாரம் . - (1) அரசாங்கத்திற்கு இந்த 
அவசரச்சட்டத்தின் நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்காக பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷனுடன் மாநில விளையாட்டு குழுமத்துடனும் கலந்தாலோசித்து 
சட்டங்களை இயற்றலாம் ; 

( 2 ) குறிப்பாக , மேற்குறிப்பிட்ட அதிகாரத்தினுடைய தன்மைக்கு தீங்கு 
ஏற்படாமலும் அப்படியுள்ள சட்டங்களில் ; 

( எ ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசிப்பதற்கு மாநில 
விளையாட்டு குழுமம் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறை; 

( பி ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசிக்கும் எண்ணத்திற்கு 
ஏற்புடையதோ அல்லது தேவையானதோ ஆன ஏதேனும் காரியம் ; 

( சி ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசிக்காமல் ஏதேனும் 
காரியம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டியதாகும் ; 

( 3) இந்த அவசரச்சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சட்டமும் 
அது உருவாக்கியதன் பிறகு மிக விரைவாக , சட்டசபை கூட்டத்தில் இருக்கும் போது 
சபை முன்பாக ஒரு கூட்டத்திலோ தொடர்ந்துவரும் இரண்டு கூட்டங்களிலோ 
உள்ள மொத்தம் பதினான்கு நாட்களுக்கு வைக்கப்பட வேண்டியதும் 
அவ்வாறு அது எந்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அந்த கூட்டம் 


முடிவடைவதற்கு முன்பாக சட்டசபை சட்டத்தில் ஏதேனும் திருத்தல் வரவோ , 
அந்த சட்டம் உருவாக்க வேண்டாம் என்று தீர்மானிக்கவோ செய்கின்ற 
வேளையில் அந்த சட்டத்திற்கு அதற்குபிறகு அதது செயல்போல உருவமாற்றம் 
செய்யப்பட்ட வடிவத்தில் மட்டும் நடைமுறையில் இருக்கவோ , எந்த ஒரு 
செயல்பாடும் இல்லாமல்போகவோ செய்கின்றதுமாகும் . என்றாலும் , முன்பு 
செய்த ஏதேனும் செயல்களின் செயல்பாட்டிற்கு தடை வராத முறையிலாக 
இருக்க வேண்டும் . 

5 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . - (1) 2011- ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 
(விளையாட்டு அமைப்பிற்கு அதிகபடியான செயல்பாடுகள் செய்வதற்காக ) 
அவசரச்சட்டம் ( 2011 - ன் 16 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்குறிய 
அவசரச்சட்டத்தின் படி திருத்தம் செய்யப்பட்ட முதற்சட்டத்தின் கீழ் 
செய்ததாகவோ அல்லது செய்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் காரியமோ 
எடுத்ததோ எடுத்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் நடவடிக்கையோ இந்த 
அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்த முதற் சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ 
எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டும் . 


ஆர். எஸ் . கவாய் , 

ஆளுநர் . 


